GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 -14 . 
TR . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 1 .60 Paise . 


ENT OF 


AMI 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ME 


EGOVER 


NADU 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


4 LONET 


RIUMPHS 


No. 18 ] 


CHENNAI, WEDNESDAY , MAY 1 , 2019 
Chithirai 18 , Vikari, Thiruvalluvar Aandu - 2050 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


446 -447 


HOME DEPARTMENT 
Code of Criminal Procedure — Declaration of 

Certain Traffic Points Cease to form part of the 
Local Areas of the Police Stations in the Salem 
District 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Labour Courts for Adjudication .. . 
தொழிற்தகராறுகள் சட்டம் , 1947 - சென்னை தொழிலாளர் 

நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட வழக்குகளை 
காஞ்சிபுரம் தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு பரிந்துரை 
செய்வது - திருத்தம் 
திருத்த அறிவிக்கை 


446 


- 


447 


447 


[445 ] 


D . T.P . - 11 - 2 (18 ) — 1 


446 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


( 2 ) 


HOME DEPARTMENT 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Declaration of Certain Traffic Points Cease to form part Disputes between workmen and Managements referred to 
of the Local Areas of the Police Stations in the Salem 

Labour Courts for Adjudication . 
District under the Code of Criminal Procedure . 

பாக்ஸ்கான் டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் , 
[ G .O . Ms. No.57, Home (Police . XIV ), 24th January 2019.) 

சுங்குவார்சத்திரம் . 
No II(2 )/HO/ 319/ 2019 . -- Under clause (s ) of Section 2 of 

( அரசாணை (டி) எண் 160 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( அ2த் 
the Code of Criminal Procedure , 1973 (Central Act, 2 of 1974), 

துறை, 18 மார்ச் 2019 , பங்குனி 4 , விளம்பி , 
the Governor of Tamil Nadu hereby declares that with effect 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050. ) 
on and from the 24th January , 2019 the areas specified in 
column 3 of the Schedule below shall cease to form part of No.II( 2 )/ LE / 320 / 2019 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
the local area of he Police Station specified in column 2 and குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் , 
shall form part of the local area of the Police Station சுங்குவார்சத்திரத்தில் இயங்கி வரும் பாக்ஸ்கான் 
specified in column 4 thereof : 

டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் , என்ற 

நிர்வாகத்திற்கும் ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு , சென்னை 
THE SCHEDULE 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

என்று அரசு கருதுவதாலும் ; 
District Police Station Local Areas /Mother Police 

in which at Villages/Hamlets Station மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
presently 

to which தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
attached 

hereafter to அவர்கள் கருதுவதாலும் ; 
be attached 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( 1 ) 

( 3) 

(மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
Salem Soora 

Mother Villages Karuppur வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
mangalam (1 )Manguppai 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
( Salem City ) (2 ) Kottagoundampatti 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
( 3 ) Vellakkalpatti 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
(4 ) Karuppur 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( 5 ) Sangeethapatti 

10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
( 6 ) Kollapatti 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
(7 ) Moongilpadi 

சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
( 8 ) Thekkampatti 
( 9) Vellalapatti 

இணைப்பு 
( 10 ) Saminayakkanpatti 

எழுவினா 
( 11 ) Thathayangarpatti 
( 12 ) Kaminayakkanpatti 

கோரிக்கை எண் .1 
( 13) Anaigoundanpatti 
( 14 ) Jagadevanpatti 

கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர்களை IDLE - ஆக வைத்து 
Hamlets 

நிர்வாகம் பணியேதும் வழங்காமல் பழிவாங்கி வருவதை தவிர்த்து 
( 1 ) Umayanur 

அவர்கள் முன்பு செய்து வந்த பணியினையே வழங்க வேண்டும் 
(2 ) Venkayanur 

என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
(3 ) Vethalaikaranur 

தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
(4 ) Kullagoundanur 
(5 ) Arunthathiyar Street 

எண் 

பெயர் மற்றும் தொழிலாளர் எண் . துறை 
(6 ) Pachagoundampatti 
( 7 ) Mettupatti 
(8 ) Kundur 1 . திரு. P. தினேஷ்பாபு FT- 70 

Stamping 

Production 
(9 ) Kuduvampatti 
( 10 ) Kaligoundanur 

திரு . J.S . ஜபஸ்டின் ராஜா சிங் FT-73 Stamping 
( 11 ) Periyavellalapatti 

Production 
(12) Chinnavellalapatti 3 . திரு . S. கருப்பையா FT- 82 

Stamping 
( 13 ) A . D . Street . 

Production 
4 . திரு . R . பாலாஜி FT - 112 

Stamping 

Production 
NIRANJAN MARDI, 
Additional Chief Secretary to Government. 


May 1 , 2019] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


447 


எண் பெயர் மற்றும் தொழிலாளர் எண் . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
துறை 

சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
( 2 ) 
5 . திரு . K . ராமமூர்த்தி FT -131 

Stamping 

இணைப்பு 
Production 

எழுவினாக்கள் 
6 . திரு . R . அசோக்குமார் FT - 135 

Stamping 

கோரிக்கை எண் . 1 
Production 

வருடாந்திர ஊதிய உயர்வாக முதலாம் ஆண்டிற்கு 

Stamping 
திரு. V . குமரேசன் - FT- 165 

Production 

ரூ .10, 000 / - ம் இரண்டாம் ஆண்டிற்கு ரூ . 12 ,000 / - ம் மற்றும் 

மூன்றாம் ஆண்டிற்கு ரூ . 15 ,000/- ம் வழங்க வேண்டும் என்று 
திரு . A . முகமது அலி - FT - 46 

Stamping 

கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் 
Production 

எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
9 . திரு . M . மணிகண்ட ன் - FT- 45 

Stamping 

கோரிக்கை எண் . 4 

Production 
திரு. M . அரவிந்தன் - FT-76 

Stamping 

தீபாவளி போனஸாக ஆக ஒரு மாத மொத்த சம்பளத்தை 
Production வழங்குவதுடன் கருணைத்தொகை ( Exgratia ) ரூபாய் பத்தாயிரம் 

வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
11 . திரு . M . சாரதி - FT - 146 

Stamping 

நியாயம் தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

Production 
12 . திரு . S . மணி - FT -130 

Stamping கோரிக்கை எண் . 5 
Production 

தொழிலாளர்கள் அனைவரும் தொழிற்சாலைக்கு வந்து 
திரு . J.சிவகுமார் - FT -39 

Stamping 

செல்ல அனைத்து பகுதிக்கும் வாகன வசதி செய்து தரவும் வாகன 
Production 

வசதி செய்து தரும்வரை போக்குவரத்து படியாக ரூ . 3, 000 / 
14 . திரு . P. பாஸ்கரன் - FT - 133 

Stamping வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

Production நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
15 . திரு . J . வீரமுத்து - FT- 98 

Stamping 

கோரிக்கை எண் . 11 

Production 
16 . திரு . A . அர்ஜூன் - FT - 78 

Stamping 

வீட்டு வாடகை படியாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் மாதம் 
Production ரூ . 5 , 000 / - வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 
அல்கிமார்ஸ் I . C . M . S . M பிரைவேட் லிமிடெட் , ஆலத்தூர் பிறப்பிக்க . 
[ அரசாணை (டி ) எண் 185 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

தொழிற்தகராறுகள் சட்டம் , 1947 - சென்னை தொழிலாளர் 
( அ2 ) த் துறை, 29 மார்ச் 2019, பங்குனி 15 , விளம்பி , 

நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட வழக்குகளை காஞ்சிபுரம் 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.] 

தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது - திருத்தம் . 
No.II (2 )/LE / 321/ 2019 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் , 

திருத்த அறிவிக்கை 
ஆலத்தூர் சிட்கோ பார்மாசூட்டிகல்ஸ் காம்ப்ளக்ஸில் இயங்கி 
வரும் அல்கிமார்ஸ் I.C . M .S . M பிரைவேட் லிமிடெட் , என்ற 

[ அரசாணை ( டி ) எண் 190 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
நிர்வாகத்திற்கும் , செங்கை அண்ணா மாவட்ட ஜனநாயக 

( அ2) த் துறை, 10 ஏப்ரல் 2019, பங்குனி 27 , விளம்பி , 
தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050. ) 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

No.II (2 )/LE / 322/ 2019. - தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிலாளர் நீதிமன்றத் துறையின் அரசாணை ( டி ) எண்கள் 128 , 130 , நாள் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 04 - 03 - 2019, அரசாணை ( டி ) எண் 144, நாள் 06 - 03 - 2019, 
அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (4 ) எண் . 160 , நாள் 

( டி ) எண் . 160 , நாள் 18 - 03 - 2019 மற்றும் அரசாணை ( டி ) 
( மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 

எண் . 185 , நாள் 29 - 03 - 2019 ஆகிய அரசாணைகளின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

அறிவிக்கை பகுதியில் , இடம் பெற்றுள்ள " சென்னை , தொழிலாளர் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

நீதிமன்றம் " எனும் சொற்களுக்குப் பதிலாக "காஞ்சிபுரம் , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று தொழிலாளர் நீதிமன்றம் " என திருத்தி படிக்கவும் . 
இதனால் ஆணையிடுகிறார் . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

சுனீல் பாலீவால் , 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


. சட்டத்தின் (டி) எண் . 1 . எண் 154," நாள் 11-3, நாள் 06 -03 - 2019 , 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


